﻿253.நாம் இ(றை)த்தூதர்களில் சிலரைவிடச் சிலரைச் சிறப்பித்துள்ளோம். அவர்களில் சிலருடன் அல்லாஹ்  (நேரடியாக) உரையாடியுள்ளான்.இன்னும் சிலருக்குப் பல தகுதிகளை அவன் உயர்த்தியுள்ளான்.மர்யமின் மைந்தர் ஈசாவுக்குத் தெளிவான சான்றுகளை வழங்கி, பரிசுத்த ஆன்மாவின் மூலம் அவரை நாம் வலுப்படுத்தினோம்.அல்லாஹ்  நாடியிருந்தால், அத்தூதர்களுக்குப்பின் வந்தவர்கள், தங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்னரும் சண்டையிட்டிருக்கமாட்டார்கள். எனினும், அவர்கள் (தமக்கிடையே) முரண்பட்டனர். அவர்களில் நம்பிக்கை கொண்டோரும் உள்ளனர்; மறுத்துவிட்டோரும் உள்ளனர். அல்லாஹ்  நாடியிருந்தால், அவர்கள் சண்டையிட்டிருக்கமாட்டார்கள்.எனினும், அல்லாஹ்  தான் விரும்புவதைச் செய்கின்றான்.
-----------------------------------------
இறைத்தூதர்களில் சிலரைவிடச் சிலரைத்தான் சிறப்பித்துள்ளதாக இங்கு அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்.மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: நபிமார்களில் சிலரைவிடச் சிலரை நாம் சிறப்பித்துள்யோம்.மேலும், (நபி) தாவூதுக்கு ஸபூர் வேதத்தைக் கொடுத்தோம்.(17:55)
அவ்வாறே இங்கு "இ(றை)த்தூதர்களில் சிலரைவிடச் சிலரை நாம் சிறப்பித்துள்யோம்; அவர்களில் சிலருடன் அல்லாஹ்  உரையாடியுள்ளான்" என்று அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்.சிலருடன் அல்லாஹ்  உரையாடியுள்ளான் என்பது, மூசா (அலை) அவர்களையும் முஹம்மத் (ஸல்) அவர்களையும் குறிக்கும்.அவ்வாறே ஆதம் (அலை) அவர்களும் இதில் அடங்குவார்கள் என்பதற்கு அபூதர் (ரலி) அவர்கள் அறிவித்துள்ள ஹதீஸ் சான்றாகும்.இந்த ஹதீஸ் ஸஹீஹ்  இப்னு ஹிப்பானில் இடம்பெற்றுள்ளது.
அடுத்து "இன்னும் சிலருக்குப் பல தகுதிகளை அவன் உயர்த்தியுள்ளான்" என்கிறது இவ்வசனம்.நபி (ஸல்) அவர்கள் மேற்கொண்ட விண்ணுலகப் பயணம் தொடர்பான ஹதீஸ், நபிமார்களுக்கிடையே தகுதி வித்தியாசம் உண்டு என்பதற்கு ஆதாரமாகும்.அப்போது நபிமார்களை, அவர்களது தகுதி வேறுபாட்டிற்கேற்ப பல வானங்களில் நபி (ஸல்) அவர்கள் கண்டார்கள்.

ஐயமும் தெளிவும் 
--------------------------
இந்த வசனம் இறைத்தூதர்களிடையே தகுதி வித்தியாசம் உண்டு என்று காட்டுகிறது.ஆனால், ஒரு ஹதீஸில் நபி (ஸல்) அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்:
(மற்ற) நபிமார்களைவிட என்னைச் சிறப்பித்துக் கூறாதீர்கள்.மனிதர்களெல்லாரும் மறுமை நாளில் மூர்ச்சையாகி விழுந்துவிடுவார்கள்.(பின்னர்) மூர்ச்சை தெளி(ந்து எழு)பவர்களில் நானே முதல் ஆளாக இருப்பேன்.அப்போது மூசா (அலை) அவர்கள் (இறை) அரியணையின் (அர்ஷ்) ஒரு காலைப் பிடித்தபடி நின்றுகொண்டிருப்பதை நான் காண்பேன்.
அவர்கள் எனக்கு முன்பே மூர்ச்சை தெளிந்து (எழுந்து)விட்டார்களா, அல்லது "தூர் சீனாஉ" மலையில் (இறைவனைச் சந்தித்தபோது) அடைந்த மூர்ச்சைக்குப் பகரமாக (இப்போது மூர்ச்சையடையாமல்) விட்டுவிடப்பட்டார்களா என்று எனக்குத் தெரியாது.எனவே, மற்ற இறைத்தூதர்களைவிட என்னைச் சிறப்பித்துக் கூறாதீர்கள்.
இதிலிருந்து, இறைத்தூதர்களிடையே தகுதி வித்தியாசம் பாராட்டக் கூடாது என்று தெரிகிறதே என்ற ஐயம் எழலாம்.இதற்குப் பல வகைகளில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
1.இறைத்தூதர்களில் சிலரைவிடச் சிலரை அல்லாஹ்  சிறப்பித்துள்ளான் என்ற தகவலை அறிந்துகொள்வதற்கு முன்பாக நபி (ஸல்) அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கலாம்.இந்தப் பதில் ஆட்சேபத்திற்குரியது.
2.அல்லது நபி (ஸல்) அவர்கள் தன்னடக்கத்தோடு இவ்வாறு கூறியிருக்கலாம்.
3.அல்லது நபி (ஸல்) அவர்கள்தான் இறைத்தூதர்கள் அனைவரையும்விடச் சிறந்தவர்கள் என்று விவாதம் செய்து சண்டையிட்டுக்கொள்வதைத் தடுப்பதற்காக நபி (ஸல்) இவ்வாறு கூறியிருக்கலாம்.
4.சொந்த விருப்பத்தின் பேரிலும் இனவெறியின் அடிப்படையிலும் இவ்வாறு சிறப்பித்துக் கூறக் கூடாது என்பதை உணர்த்த நபி (ஸல்) அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கலாம்.
5.இறைத்தூதர்களிடையே தகுதி வேறுபாட்டை நிர்ணயிப்பது அல்லாஹ் தானே தவிர, மனிதர்கள் அல்லர்.அல்லாஹ் வின் ஏற்பாட்டை ஏற்று நம்புவது மட்டுமே மனிதர்களின் கடமையாகும்.
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: மர்யமின் மைந்தர் ஈசாவுக்குத் தெளிவான சான்றுகளை நாம் வழங்கினோம்.அதாவது நபி ஈசா (அலை) அவர்கள் இஸ்ரவேலர்களிடம், தாம் அல்லாஹ் வின் அடியாரும் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பெற்ற இறைத்தூதரும் ஆவேன் என்று கூறிவந்தது உண்மைதான் என்பதை நிரூபிக்கின்ற உறுதியான சான்றுகளையும் ஆதாரங்களையும் நாம் வழங்கினோம்.
"பரிசுத்த ஆன்மாவின் மூலம் அவரை நாம் வலுப்படுத்தினோம்." அதாவது வானவர் ஜிப்ரீல் (அலை) அவர்கள் மூலம் ஈசா (அலை) அவர்களுக்கு அல்லாஹ்  வலு சேர்த்தான்.
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: அல்லாஹ்  நாடியிருந்தால் அத்தூதர்களுக்குப் பின் வந்தவர்கள், தங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்னரும் சண்டையிட்டிருக்கமாட்டார்கள்.எனினும், அவர்கள் (தமக்கிடையே) முரண்பட்டனர்.அவர்களில் நம்பிக்கை கொண்டோரும் உள்ளனர்; மறுத்துவிட்டோரும் உள்ளனர்.அல்லாஹ்  நாடியிருந்தால் அவர்கள் சண்டையிட்டிருக்கமாட்டார்கள்.
அதாவது இவை அனைத்துமே அல்லாஹ் வின் ஏற்பாட்டின்படியும், விதியின்படியும்தான் நடந்தன.எனவேதான் அல்லாஹ் , "எனினும் அல்லாஹ்  தான் நாடுவதைச் செய்கின்றான்" என்று கூறியுள்ளான்.
